APRIL/MAY 2023 


DTA41 — சங்க இலக்கியம்‌ (புறம்‌) 


Time: Three hours Maximum : 75 marks 
பகுதி அ-- (10% 2 ௫ 20 மதிப்பெண்கள்‌) 
அனைத்து வினாக்களுக்கும்‌ விடையளிக்க. 

1. தண்ணுமை என்றால்‌ என்ன? 

2, பரிசில்‌ கடாநிலை என்றால்‌ என்ன? 

3. அதியமானுக்கு ஒளவையார்‌ கொடுத்த பழம்‌ யாது? 

4. அரசவாகை என்றால்‌ என்ன? 

5. பல்யானை செல்கெழு குட்டுவன்‌ யார்‌? 

6. பெருவிறல்‌ என்றால்‌ என்ன? 

7.  நல்லியக்‌ கோடனின்‌ நாடு எது? 

8.  நெடுங்கோடு என்றால்‌ என்ன? 

9. சங்க நூல்களில்‌ பண்ணோடு பாடிய நூல்‌ எது? 


10. வறுங்கை என்றால்‌ என்ன? 


3132 


LE 


12. 


18. . 


14, 


15. 


பகுதி ஆ -— (5 ௬ 5 ௪ 25 மதிப்பெண்கள்‌) 


அனைத்து வினாக்களுக்கும்‌ விடையளிக்க. 


(அ) 


(ஆ) 


(அ) 


(ஆ) 


(அ) 


(ஆ) 


(அ) 


(ஆ) 


வெளிமான்‌ துஞ்சிய பின்‌ பெருஞ்சித்திரனார்‌ 
பாடியன யாவை? 


(அல்லது) 


கோப்பெருங்‌ பேகனைக்‌ கண்ணகி காரணமாகப்‌ 
பரணர்‌ பாடியன யாவை? 


அதியமானின்‌ முன்னோரைப்‌ பற்றி ஒளவையார்‌ 
குறிப்பிடுவன யாவை? 


(அல்லது) 


கரூர்‌ முற்றியிருந்தானை நப்பசலையார்‌ 
குறிப்பிடுவன யாவை? 
வளையலணிந்த மகளிரின்‌ சிறப்பைக்‌ 
கெளதமனார்‌ குறிப்பிடுவன யாவை? 

(அல்லது) 


பகைவர்‌ மதிலின்‌ சிறப்பு பற்றிக்‌ கெளதமனார்‌ 
குறிப்பிடுவன யாவை? 


நல்லியக்‌ கோடனின்‌ தலைமைச்‌ சிறப்பினைக்‌ 
கூறுக. 

(அல்லது) 
நல்லியக்‌ கோடன்‌ அளிக்கும்‌ பரிசில்கள்‌ யாவை? 


சங்கு, சக்கரங்களின்‌ பேராற்றலைக்‌ குறிப்பிடுக. 
(அல்லது) > 
முருகப்பெருமானின்‌ வெற்றிச்‌ செயல்கள்‌ யாவை? 


2 3132 


16. 


IT 


18. 


19. 


20. 


பகுதி இ (3 ௬ 10 = 30 மதிப்பெண்கள்‌) 


பின்வரும்‌ வினாக்களில்‌ எவையேனும்‌ மூன்றனுக்கு 
விடையெழுதுக. 


குமணனைப்‌ பெருஞ்சித்தரனார்‌ போற்றிப்‌ புகழ்வன 
பற்றிக்‌ கட்டுரை வரைக. 


அதியமானின்‌ வீரச்‌ செயல்களை 
குறிப்பிடுவன பற்றிக்‌ கட்டுரை வரைக. 


ஒளவையார்‌ 


ஐந்நில இயல்பினை கெளதமனார்‌ குறிப்பிடுவன பற்றிக்‌ 
கட்டுரை வரைக. 


ஏழு - வள்ளல்களின்‌ சிறப்புக்களை நத்தத்தனார்‌ 
எவ்வாறெல்லாம்‌ குறிப்பிடுகிறார்‌? 
வையை ஆற்றின்‌ நிலைப்பாட்டைப்‌ பரிபாடல்‌ 
உணர்த்துவன பற்றிக்‌ கட்டுரை வரைக. 

3 9192 


